பெண்களால் எதுவும் செய்ய முடியும் 


ஆசிரியர் - நார்மா க்ளென் 


தமிழில் - சபேசன் மருதப்பா 


PILOT 


S 


40 


JLTULA 


DOTV 


பெண்களால் எதுவும் செய்ய முடியும் 


- படங்கள் - ராய் 


" இப்போது நாம் மருத்துவமனை விளையாட்டு 
விளையாடலாம் ” என்றான் ஆடம் சிமித் . “நான் டாக்டராக 
இருப்பேன் நீ நர்சாக இரு ” என்றான் . மரினாவின் 
கிண்டர்கார்டன் வகுப்பில் ஆடம்தான் அவளின் சிறந்த 
நண்பன் , அவர்கள் பள்ளிக்கு பஸ்ஸில் ஒன்றாக 
சென்றார்கள் தோட்டத்திற்கு ஒன்றாக சென்று மீன் 
பிடிப்பதாக நடித்தார்கள், பட புதிரில் துண்டுகளை 
ஒன்றாக சேர்த்து சிங்க உருவத்தை உருவாக்கினார்கள் . 
ஆடம் சொல்லும் விளையாட்டை விளையாட மரினாவிற்கு 
எப்போதும் பிடிக்கும் . ஆனால் இம்முறை “நானும் 
டாக்டராக இருக்க விரும்புகிறேன் ” என்றாள் “நான் 
டாக்டராக இருக்கும்போது நீ டாக்டராக இருக்கமுடியாது ” 
என்றான் ஆடம் . 
” ஏன் “ என்றாள் மரீனா. ” இரண்டு டாக்டர்கள் இருக்க 
முடியாது ” என்றான் ஆடம் . ” நீ நர்சாக இரு நான் 
டாக்டராக இருக்கிறேன் " என்றான் ஆடம் . அவன் 
டாக்டருக்கான அந்த வெள்ளை உடுப்பை 
சட்டைத்துணிகள் இருந்த அந்த பெட்டியிலிருந்து எடுத்து 
போட்டுக்க்கொண்டான் . 
" பெண்கள் என்றால் எப்போதும் நர்ஸ்தான் பையன்தான் 
எப்போதும் டாக்டர் ” என்றான் . ” ஏன் அப்படி ? ” என்றாள் 
மரீனா. ” அது அப்படிதான் இருக்கிறது ” என்றான் ஆடம் . 
“ ஸ்டெதஸ்கோப்பை எடுத்துகொள்ளவா நர்ஸ் ” என்றான் . 


அன்று இரவு சப்பாடு சாப்பிடும்போது மரீனா அவள் 
அப்பாவிடம் கூறினாள் “ ஆடம் சோபால எனக்கு பிடிக்கவே 
இல்லை ” என்றாள் . ” அப்படியா அவனை உனக்கு பிடிக்கும் 
என்றல்லவா நினைத்தேன் ” என்றார் . ” பொதுவாக 
பிடிக்கும்தான் . ஆனால் அவன் இன்று என்ன சொன்னான் 
தெரியுமா ? ” என்றாள் . “ என்ன ? ” என்று அப்பா கேட்டார் . 
“ பெண்கள் டாக்டர் ஆகவே முடியாது வெறும் நர்சாக 
மட்டும்தான் இருக்க முடியும் ” என்றான் . “நல்லது , 
சிறுபிள்ளைத்தனமான பதில் ” என்றார் அப்பா . “ பெண்கள் 
டாக்டராக இருக்க முடியுமே ” என்றார் அப்பா . “ முடியுமா 
? ” என்றாள் மரீனா . 


" நிச்சயமாக முடியும் ” என்றார் அப்பா. “உனது அத்தை ரோசா 
டாக்டர்தானே , உனக்கு தெரியுமே ” என்றார் அப்பா . “ ஆனால் 
உண்மையாகவா ? ” என்றாள் மரீனா. “ ஆமாம் , அவள் 
டாக்டராக இருப்பது அத்தனையும் உண்மை” என்றார் அப்பா . 
“ அவள் மருத்துவமனையில் வேலை செய்கிறாளா , வெள்ளை 
சீருடை அணிகிறாளா? ” என்று விபரம் கேட்டாள் மரீனா . 
“ ஆமாம் ” என்றார் அப்பா . 
“ உண்மையில் நீ பிறந்த அந்த மருத்துவமனையிலேயே அவள் 
வேலை பார்க்கிறாள் . அவள் அங்கு என்ன செய்கிறாள் என்று 
உனக்கு தெரியுமா ”, 
“ என்ன ? ” என்றாள் மரீனா. “ அவள் ஒரு அறுவை சிகிச்சை 
மருத்துவர் . அது எவ்வளவு 
கடினம் உனக்கு தெரியுமா ? ” . 


மறுநாள் பள்ளியில் ஆடமிடம் மரீனா கூறினாள் “ எனக்கு ஒரு 
அத்தை இருக்கிறாள் அவர் ஒரு டாக்டர் . அதுவும் அறுவை 
சிகிச்சை டாக்டர் .” “ அவர் உண்மையான டாக்டரா ” ஆடம் 
தெரிந்துகொள்ள விரும்பினான் . “ ஆமாம் அவர் உண்மையான 
டாக்டர் , அவர் எங்கள் வீட்டிற்கு இரவு சாப்பிடவருவார் . 
வெள்ளை சீருடைதான் அணிந்து வருவார் . நிறைய பெண்கள் 
டாக்டராக உள்ளார்கள் , நானும் டாக்டராவேன் . நான் 
மிருகங்களை கவனித்துக்கொள்வேன் ” என்றாள் . “ அதற்கு 
பெயர் மிருக சிகிச்சை டாக்டர் ” என்றான் ஆடம் . அவனுக்கு 
நிறைய வார்த்தை தெரிந்து இருந்தது . 
“நான் சொந்த மருத்துவமனை வைத்திருப்பேன் , நாய்களும் 
பூனைகளும் என்னை பார்க்க வரும் . நான் 
அவைகளை நலமாக்குவேன் . நான் அப்படிப்பட்ட 
டாக்டராகத்தான் இருப்பேன் ” என்றாள் மரீனா . 


ILL 


* * 


* 


* 


Pa 


“நான் டாக்டராக விரும்பவில்லை என்றான் ” ஆடம். ” பிறகு நீ 
என்னவாக விரும்புகிறாய் ” என்றாள் மரீனா . "நான் ஒரு 
விமான ஓட்டியாகலாம் " என்று விரும்புகிறேன் ” என்றான் 
ஆடம் . ”என்ன நீ சொந்த விமானம் வைத்து கொண்டு 
ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வாயா" என்றாள் . ” ஆமாம் ” 
என்றான் ஆடம் . நாம் ஏன் இப்போதே விமானம் 
ஓட்டக்கூடாது ” என்றான் ஆடம் . “சரி ” என்றாள் மரீனா 
“ எப்படி செய்வது ” என்று கேட்டாள் . 


" நல்லது . இதுதான் விமானம் , நான் முன்பக்கம் ஓட்டுநர் 
இடத்தில் உட்கார்ந்து கொள்கிறேன் ” என்றான் ஆடம் . 
" நான் என்ன செய்ய என்றாள் ” மரீனா. “ நீதான் விமான 
பணிப்பெண் , பின்புறம் நடந்துசென்று மக்களுக்கு குடிக்க 
எதாவது கொடு ” என்றான் . எனவே மரீனா பழைய பேப்பர் 
கப்புகளை எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி , கற்பனை 
பயணிகளுக்கு கொடுத்தாள் . ஆனால் கொடுக்கும் முன் டீ , 
காபி , பழரசம் வேண்டுமா என்று கேட்டாள் . 


ON 


ஆடம் இருக்குமிடம் சென்று “ என்ன செய்து 
கொண்டடிருக்கிறாய் ” என்றாள் . “நான் இன்னும் 
விமானம் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்றான் ”. 
நாம் இந்த இடத்திற்கு வந்து விட்டோம் திடீரென்று 
இறங்க வேண்டும் நன்கு பார்த்துக்கொள் . ” என்றான் . 


“உனக்கு எப்படி என்று தெரியுமா . ” என்றாள் மரீனா ” என்ன 
என்று கேட்டுக்கொண்டே இறங்கவேண்டிய இடத்தை 
பார்த்துக்கொண்டே இருந்தான் ஆடம் . “நானும் விமான 
ஓட்டியாக வேண்டும் ” என்றாள் மரீனா. “உன்னால் முடியாது ” 
என்றான் ஆடம். “ ஆகவேண்டும் என்று நினைத்தால் என்னால் 
முடியும் ” என்றாள் மரீனா. “ பெண்கள் விமான ஓட்டியாக 
முடியாது ” என்றான் ஆடம் . “ அவர்கள் பணிப்பெண்ணாக 
மட்டும்தான் ஆகமுடியும் ” என்றான் ஆடம் . 
ஆனால் அந்த வேலை மந்தமானது என்று கூறிவிட்டு 
அவன் கற்பனையில் விமானம் ஓட்ட ஆரம்பித்துவிட்டான் . 


200 


அன்று இரவு படுக்கையில் அம்மாவிடம் “ ஆடம் மிகவும் 
கெட்ட பையன் ” என்றாள் மரீனா. “ அப்படியா ? ” என்றாள் 
அம்மா . “ அவன் என்ன செய்கிறான் ” என்றாள் அம்மா . 
“ பெண்கள் விமானம் ஓட்டமுடியாது என்று கூறுகிறான் ” 
என்றாள் மரினா . அவர்கள் பணிப்பெண்களாக 
மட்டும்தான் ஆக முடியம் என்றான் ஆடம் ”. “ அது 
உண்மையில்லை ” என்றாள் அம்மா . ” பிறகு அவன் ஏன் 
அப்படி கூறுகிறான் ” என்று மரினா கேட்டாள் . “ ஏனென்று 
தெரியவில்லை ஆனால் இன்றைய செய்தித்தாள்களில் ஒரு 
பெண் படம் இருந்தது அவள் பதினைந்து ஆண்டுகளாக 
அவளின் சொந்த விமானத்தை 
ஓட்டிக்கொண்டுஇருக்கிறாள். ” 


“ அவள் மக்களோடு பறந்து செல்கிறாளா ? என்று மரீனா 
கேட்டாள் . “ ஆமாம் ” என்றாள் அம்மா. “ அவள்தானே 
ஒட்டுகிறாள் ? ” என்றாள் மரினா . “ ஆமாம் அவளுக்கு துணை 
விமானி ஒருவர் உண்டு. விமானிகள் எப்போதும் துணை 
விமானிகள் உதவியோடுதான் பறக்கிறார்கள் ” என்றார் அம்மா . 
“ அம்மா” என்றாள், “ என்ன அன்பே ” என்றாள் அம்மா. நான் 
விமானியாக இருந்தால் நீயும் அப்பாவும் என்னுடன் என் 
விமானத்தில் பறப்பீர்களா " என்றாள் . ” நிச்சயமாக ” என்றாள் 
அம்மா . நான் நல்ல விமானியாக இருப்பேனா என்று 
அம்மாவிடம் கேட்டாள் ஆமாம் என்று எண்ணுகிறேன் என்றாள் 
அம்மா . 


மறுநாள் பள்ளியில் ஆடத்திடம் மரினா 
கூறினாள் “நான் அந்த பத்திரிக்கையில் வந்த 
பெண் விமானிபோன்று விமானியாக 
போகிறேன் “ நீ 
என் துணை விமானியாகலாம் ” என்றாள் . “ யார் 
அந்த பெண் ” என்றான் ஆடம் 
" நீ அவர் படத்தை பத்திரிகையில் 
பார்க்கவில்லையா . அவள் விமானத்தில் 
எல்லாம் உள்ளது , அவள் அப்பா , அம்மா 
அவளுடன் பயணம் செய்கிறார்கள் . 
“ அங்கு பணி செய்பவர்கள் யார் ” என்றான் 
ஆடம் . அது சுயசேவை விமானம் , பின்புறம் ஒரு 
எந்திரம் உள்ளது . அங்கு உனக்கு தேவையான 
குளிர் பானங்கள் எல்லாம் இருக்கும் . “ இது 
நல்ல யோசனையாக இருக்கிறது ” என்றான் 
ஆடம் . அவன் மரினாவை விமானியாகவும் 
தன்னை துணை விமணியாகவும் 
ஏற்றுக்கொண்டான் . வரை படத்தை பார்த்து 
எங்கு செல்லவேண்டும் என்று கூறினான் . 
கிட்டத்தட்ட திடீரென்று இறங்க 
நேரிட்டுவிட்டது ஆனால் புல்வெளியில் 5 
இறங்கி அனைவரும் பாதுகாப்பாக 
இருக்கும்படி மரீனா பார்த்துக்கொண்டாள் . 


Bo® : 
00. DC 


0 . 0 . 


HP Bчну ветра Вт / ттөв 


9000 000 000 


OO OOOO O 


IOOT 


MOOTTO 


dddd 


L . 3 


O SCHOOL BUS 


SCHOOL BUS 


அன்று பள்ளியில் ராஜா, ராணி கதை படித்தனர் . பேருந்தில் 
வீடு திரும்பும் போது , ராஜா ராணியாக இருந்தால் என்ன ? 
என்றாள் மரீனா . நீ நீளமான சிவப்பு துணி அணியாளம் , 
தலையில் மஞ்சள் கிரீடம் இருக்கும் . ஆடம் தலையை 
ஆட்டிவிட்டு , " அது நன்றாக இருக்காது , எப்படியோ ராஜாவும் 
ராணியும் ஒன்றும் செய்யப்பபோவதில்லை . அது சோம்பல் 
தரும் ” என்றான் . 


“ ஆமாம் அது உண்மைதான் , பிறகு யாராக வேண்டும் ? " 
என்றாள் மரீனா. “ ஜனாதிபதி , அது ராஜாவைவிட நன்றாக 
இருக்கும் ” என்றான் ஆடம் . “ யாருக்கு ஜனாதிபதி ” என்றாள் 
மரீனா. “ சும்மா ஜனாதிபதி ” என்றான் ஆடம் . “ சும்மா 
ஜனாதிபதியா ” என்றாள் மரினா. “ ஆமாம் ” என்றான் ஆடம் . 
" நீ ஜனாதிபதியானால் என்ன செய்வாய் ? ” என்றாள் மரினா . 
“ நான் ஒரு பெரிய அறையில் விரிப்புகள் மேலுள்ள டேபிளில் 
அமர்ந்து பேப்பர் களில் கையெழுத்து போடுவேன் ” என்றான் 
ஆடம் . “நான் என்ன சொல்கிறேனோ அதை அனைவரும் 
செய்தாக வேண்டும் ” என்றான் ஆடம் . “ அப்படியா, நாளை 
ஜனாதிபதி விளையாட்டு விளையாடலாம் ” என்றாள் மரீனா. 
“ சரி ” என்றான் ஆடம் . “ ஒன்றுமட்டும் நீ ஜனாதிபதியினால் 
நான் யாராக இருப்பேன் ? ” என்றாள் மரினா. " நீ என் 
மனைவியாக இருப்பாய் ” என்றான் . “ நான் உன் மனைவியாக 
இருந்தால் நான் என்ன செய்வேன் ? ” என்றாள் மரீனா . 


CIANTS 


“ நல்லது , நீ சமைப்பாய் , நான் வீட்டிற்குவரும்போது என் 
பத்திரிகைகளை தயாராக கொடுப்பாய் , சில நேரங்களில் 
என்னுடன் காரில் பயணப்படுவாய். மக்கள் கைகளை ஆட்டி 
நமம்மீது வண்ண தாள்களை வீசுவார்கள் ” என்றான் . “ அது 
வேடிக்கையாக இருக்கும் ” என்றாள் மரீனா. “ நீ மட்டும்தானா 
ஜனாதிபதி ? ” என்றாள் மரினா. “ கவனத்தில்கொள், பெண் 
ஜனாதிபதியே இல்லை என்றான் . 


அன்று மரீனா சாப்பாட்டின்போது , அம்மாவிடம் கூறினாள் 
“ இந்த ஆடம்மை என்ன செய்வது என்று புரியவில்லை . 
எப்போதும் உபயோகம் இல்லாத வார்த்தைகளையே 
கூறுகிறான் ” என்றாள் . “ அவன் இன்றைக்கு என்ன உன்னிடம் 
கூறினான் ” என்றார் அப்பா. “ பெண் ஜனாதிபதியே 
ஒருபோதும் இல்லை ” என்கிறான் . என்றாள் மரீனா. சற்று 
நேரம் அமைதிக்கு பின் . “ அவன் ஒரு விபரம் இல்லாத 
பையன்தானே ? ” என்றாள் மரினா. “ ஆமாம் , அது 
உண்மைதான் அமெரிக்காவிற்கு பெண் ஜனாதிபதி 
ஒருபோதும் இருந்ததில்லை ” என்றாள் அம்மா. “ மற்ற 
இடங்களிலில் இருந்திருக்கிறார்களா ? ” என்றாள் மரினா. “ மற்ற 
நாடுகளில் முக்கியமான பெண் தலைவர்கள் 
இருந்திருக்கிறார்கள் ” என்று அப்பா சொன்னார். “ திருமதி 
இந்திராகாந்தி இந்தியாவில் , திருமதி மேயர் இஸ்ரேலில் ” 


VI 


ennRRRReleat.Re2RRER .es 


GOLDA MEIR INDIRA GANIDHL 


கோல்டா மேயர் 


இந்திராகாந்தி 


அடுத்தநாள் காலை ஆடம்மிடம் மரினா சொன்னாள், ” நீ 
விமானியாகவோ , டாக்டராகவோ ஆகிக்கொள் நான் 
என்னவாக போகிறேன் தெரியுமா ? ” என்றாள் 
“ என்ன ? ” என்றான் ஆடம் . “ நான் அமெரிக்காவின் முதல் 
பெண் ஜனாதிபதியாக போகிறேன் . நீ என் கணவராகலாம் . 
“ நான் என்ன செய்ய வேண்டும் ” என்றான் ஆடம் . “ நீ நமது 
விமானத்தை ஓட்டு , என்னை வெவ்வேறு இடங்களுக்கு 
விமானத்தில் அழைத்துசெல் . அந்த இடங்களுக்கு சென்று 
நான் பேசுவேன் ” என்றாள் . “ அப்படியானால் உன்னை 
பொறுத்தவரை பெண்கள் அவர்கள் விரும்புகிற என்னவாக 
வேண்டுமானாலும் ஆகலாம் ” என்றான் ஆடம் . 
“ ஆமாம் , சரியாக சொன்னாய் ” என்றாள் மரினா. “நான் 
பேசுவதற்காக என்னை விமானத்தில் கூட்டி செல்வாயா ” 
என்றாள் . 


UTV 


“ சரி . ஆனால் பேசிவிட்டு திரும்பும்போது நீ என்னை 
விமானத்தில் கூட்டிவரவேண்டும் அப்போதுதான் என் 
பேச்சை நான் கொடுக்கமுடியும் ” 
என்றான் . “சரி ” என்றாள் மரீனா. ஆடம் மரினா எங்கு 
பேசவேண்டுமோ அங்கு விமானத்தில் கூட்டிச்சென்றான் . 
பிறகு மரினா அங்கு பேசினாள் . 


( mmH 


பிறகு மரினா , ஆடம் எங்கு பேச 
வேண்டுமோ அங்கு விமானத்தில் 
கூட்டிச்சென்றாள் . 


UNITED STATE 

00000மம் 


1 


F AMERICA 
DOGOOOO 

00000 


0000 


0000 


பிறகு ஜனாதிபதி மாளிகையில் பெரிய விருந்து ஒன்று 
ஏற்பாடாகியிருந்தது . 
கொக்ககோலா , லாலிபாப் , பீட்ஸா ரோல் இவை 
எல்லாம் இருந்தன. இரண்டு ஜனாதிபதிகளும் விருந்து 
மிகவும் சுவையாக உள்ளது என்று எண்ணினார்கள் . 


